ஓம்‌ 
விநாயகர்‌ துணை 


திருநெல்வேலி திருப்பணி அமாவாசை அடிகள்‌ 


வரலாற்று சுருக்கம்‌ 


கட்டுரையாளன்‌ : 

கம்பன்‌ பணிச்செம்மல்‌ 

கம்பபாத சேகரன்‌ இ சங்கரன்‌ 

(அரசின்‌ அகவை முதிர்ந்த தமிழறிஞன்‌) 

2-92H, ஆனந்தவல்லி அம்மன்‌ கோயில்‌ தெரு, 
(மீனாட்சியம்மன்‌ கோயில்‌ அருகில்‌), 
ஆரல்வாய்மொழி, வடக்கூர்‌ - 629 301. 

குமரி மாவட்டம்‌ 

செல்‌ : 94878-02389, புலன எண்‌: 89735 25243, 
மின்னஞ்சல்‌ : spnainar@gmail.com 


நெல்வேலி ப்பணி அமாவாசை கள்‌ 
வரலாற்று சுருக்கம்‌ 


திருப்பணிகள்‌ பலபுரிந்த அமாவாசை தவசித்தர்‌ 
பெருமைமிகு வரலாற்றை எழுதிடவே துணை நிற்க 
பெருநதியும்‌ பிறைஅரவு புல்‌அறுகு அணி சடையன்‌ 
ஒரு கோட்டு பொள்ளாத குஞ்சரத்தை தொழுதனனே 


இந்திய திருநாட்டின்‌ தெற்கு எல்லையான குமரி மாவட்டத்தில்‌ அழகிய 
பாண்டியபுரத்தில்‌ குலசேகரபெருமாள்‌ பிள்ளைக்கும்‌ அரசம்மாளுக்கும்‌ 
கி.பி.1837ல்‌ வைகாசி மாதம்‌ அடிகளார்‌ பிறந்தார்‌. பாண்டியன்‌ எனப்‌ 
பெயரிட்டனர்‌. இவரே பின்னர்‌ அமாவாசை அடிகளாக விளங்கினார்‌. கல்வி 
கேள்வியில்‌ சிறந்தார்‌. தமது 27 வது வயதில்‌ நாகர்கோவிலில்‌ வாழ்ந்த 
அமாவாசை அம்மாள்‌ என்னும்‌ தவசியைக்‌ கண்டு பணிந்து அவரை தம்‌ 
குருவாக கொண்டார்‌. அவரிடம்‌ ஞானவுரை பெற்று அவர்‌ ஆணைப்படி 
மருந்துவாழ்‌ மலைக்குச்‌ சென்று தவம்‌ மேற்கொண்டார்‌. அன்று முதல்‌ நீரில்‌ 
குளிக்காது, சூரிய ஒளியில்‌ குளித்து மூன்று வருடம்‌ கடும்‌ தவம்‌ 
மேற்கொண்டார்‌. சாயாதேவியின்‌ அருளை பெற்றார்‌. சித்தயோகிகள்‌ ஆசி 
வழங்கி காயகல்ப கடயோக சாதனைகளை விளக்கி அதனை மேற்கொள்ளும்‌ 
முறைகளையும்‌ கூறி உதவினார்கள்‌. அதன்‌ பின்‌ குருவிடம்‌ வந்து அவர்‌ 
ஆணைப்படி தல பயணம்‌ மேற்கொண்டு திரும்ப வரும்‌ வழியில்‌ பழனியை 
அடைந்தார்‌. 


அங்கு முருகனின்‌ ஆணைப்படி திருச்செந்தூருக்குச்‌ சென்றார்‌. மேலக்‌ 
கோபுர திருப்பணி செய்து வரும்‌ மெளன சாமிகளைக்‌ கண்டு பணிந்து 
அவருடைய ஆசி பெற்று கல்லாடை தரித்தார்‌. திருப்பணிக்கு துணை புரிந்தார்‌. 
அன்னக்காவடி எடுத்து அடியாருக்கு அன்னமிட்டார்‌. தம்மை நாடிவரும்‌ 
அன்பர்களுக்கு திருநீறு வழங்கி அவர்களது துயரை நீக்கியும்‌, பிணிக்கு 
மருந்து கொடுத்து பிணியையும்‌ போக்கினார்‌. 12 ஆண்டுகள்‌ திருச்செந்தூரில்‌ 
இருந்தார்‌. குளத்தூர்‌ சமீன்‌ வேண்டுகோளை ஏற்று நெல்லைக்கு வந்து சமீன்‌ 
விட்டில்‌ தங்கினார்‌ சமீன்‌ குடும்பத்தார்‌ துன்பத்தை போக்கினார்‌. 


ஒரு நாள்‌ அடிகள்‌ நெல்லையப்பர்‌ கோயிலுக்கு வழிபட சென்ற போது 
தெற்கு வெளிச்‌ சுற்றில்‌ திருப்பணி ஆறுமுக நயினார்‌ சந்நிதி மூடிக்‌ கிடப்பதை 
கண்டு அந்தச்‌ சந்நிதியை திறக்க நினைந்தார்‌. ஆறு சிறுவர்கள்‌ காவடி எடுத்து 
ஆறுமுக நயினார்‌ சந்நிதி முன்‌ நின்று ஆட, அடிகள்‌ அக்னி நடுவில்‌ அமர்ந்து 
தியானம்‌ செய்தார்‌. அடிகள்‌ திடீரென ஆவேசத்துடன்‌ எழுந்து சந்நிதிக்குள்‌ 
சென்று அங்கு புதைக்கப்பட்டிருந்த "மாரண தேவி" யந்திரத்தை எடுத்து 
அப்புறப்படுத்தினார்‌. சந்நிதியை திறந்து வழிபாட்டிற்கு வகை செய்தார்‌. 
திருப்பணிகள்‌ பல புரிந்தார்‌. அன்பர்களின்‌ உதவியுடன்‌ அணிகளையும்‌, 


பாத்திர, பண்டங்களையும்‌ சேர்த்தார்‌. மேல வாயிலையும்‌ திறந்து 11 
கடைகளை கட்டி அதன்‌ வாடகையில்‌ ஆறுமுக நயினாருக்கு 
இலட்சார்ச்சனை நடத்தினார்‌. 


இம்பீரியல்‌ வங்கி மேலாளர்‌ கணபதி ஜயர்‌ மூலம்‌ சுந்தர சிற்பியை 
கொண்டு மேலவாயில்‌ விநாயகரை நிறுவி குடமுழுக்கும்‌ நடத்தி சந்நிதியும்‌ 
அமைத்தார்‌. அடிகள்‌ பல ஊர்களுக்கு சென்று அங்கெல்லாம்‌ திருப்பணிகள்‌ 
பல செய்தும்‌ அற்புதங்கள்‌ பல நிகழ்த்தியும்‌ அரிய காரியங்களை செய்தார்‌. 


மேலும்‌ அமாவாசை அடிகள்‌ திருப்பணி ஆறுமுக நயினார்‌ மீது 
புலவரைக்‌ கொண்டு பிள்ளைத்தமிழ்‌, மகிமை சிந்து, மயில்‌ விடு தூது, 
மயிற்கும்மி, சேவற்‌ கும்மி, ஒருபா ஒருபது, பதிகம்‌, திருப்புகழ்‌, 
எழுகூற்றிருக்கை, மேல வாயில்‌ விநாயகர்‌ வணக்கம்‌ முதலிய நூல்களை 
இயற்ற செய்தார்‌. அடிகளும்‌ யோக நெறி மருத்துவம்‌ பற்றிய செய்திகளை 
மயிலை நோக்கி கூறுவதாக "அனுபோக சாதனை விளக்கம்‌ " எனும்‌ நூலை 
இயற்றினார்‌. 


இவர்‌ கிபி 1964 ஆம்‌ வருடம்‌ ஆடி மாதம்‌ 23ஆம்‌ தேதி வெள்ளிக்கிழமை 
அமாவாசை அன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில்‌ முருகன்‌ சேவடி மலரில்‌ 
கலந்தார்‌. அவர்‌ நிறுவிய "காயகல்ப சாதனாலயத்தில்‌" பள்ளி படைக்‌ கோயில்‌ 
கொண்டார்‌. 


ப்பணி அமாவாசை அடிகள்‌ புரிர்‌ ப்பணிகள்‌ 
1. கமுதி அமிராமம்‌ முருகன்‌ கோயில்‌ திருப்பணிகள்‌ செய்து குடமுழுக்கு 
நடத்தியது 


2. நெல்லை திருப்பணி ஆறுமுக நயினார்‌ சந்நிதியை திறந்து திருப்பணிகள்‌ 
பல செய்தார்‌. 


3. நெல்லை மேலவாயிலை திறந்து மேலவாயில்‌ விநாயகரை நிறுவி 
குடமுழுக்கு நடத்தினார்‌. 


4. நெல்லையப்பர்‌ கோயில்‌ உள்‌ தெப்ப திருப்பணியை லாட்டரி சீட்டூ மூலம்‌ 
பெரும்‌ நிதியை கொண்டு நடத்தி கற்பூர பணிவிடை சிவதரியருக்கு 
உதவினார்‌. 


5. நெல்லையப்பர்‌ கோயில்‌ வசந்த மண்டபத்தை சீர்‌ செய்து சுதை சிற்பங்கள்‌ 
அமைத்தும்‌ நந்தவனம்‌ ஏற்படுத்தியும்‌ திருப்பணிகள்‌ செய்தார்‌. 

6. நெல்லையப்பர்‌ கோயில்‌ கருமாறி தீர்த்தக்கரை பக்கம்‌ உள்ள முருகன்‌ 
சந்நிதி திருப்பணியை செய்தார்‌. 

7. நெல்லையப்பர்‌ கோயிலில்‌ மூடி கிடந்த நெல்லை கோவிந்தர்‌ சந்நிதியில்‌ 
திறந்து வழிபட வகை செய்தார்‌. 

8. திருப்பணி ஆறுமுக நயினாருக்கு கந்தர்‌ சட்டி விழாவின்போது 14 நாட்கள்‌ 
இலட்ச்சார்ச்சனையும்‌ மூன்று நாட்கள்‌ ஊஞ்சல்‌ விழாவும்‌ நடத்தினார்‌. 

9. நெல்லை கருப்பூந்துறை அழியாபத்சர்‌ கோயில்‌ திருப்பணியும்‌ 
குடமுழுக்கும்‌ நடத்தினார்‌. 

10. மேலப்பாளையம்‌ நத்தம்‌ அக்னீசுவரர்‌ திருக்கோயிலை திறந்து 
திருப்பணிகள்‌ செய்து குடமுழுக்கும்‌ நடத்தி வழிபாட்டிற்கு வழி செய்தார்‌. 

11. குறிச்சி சொக்கநாதர்‌ கோயில்‌ திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்தினார்‌. 
12. கோயில்பட்டியில்‌ சொர்ணகிரி கதிரேசன்‌ கோயில்‌ திருப்பணியும்‌ 
குடமுழுக்கும்‌ நடத்தினார்‌. இங்கு 3 மாதம்‌ "நிர்வ கல்ப சமாதி" மேற்கொண்டு 
அற்புதம்‌ நிகழ்த்தினார்‌. 


13. திருப்பரங்குன்றம்‌ பஞ்சாட்சர பாறையில்‌ நிழல்‌ இல்லாத இடத்தில்‌ இரவு 
பகல்‌ உண்ணாது 3 மாதம்‌ தவம்‌ செய்தார்‌. முருகன்‌ கூற மதுரைக்குச்‌ 
சென்றார்‌. 


14. மதுரையில்‌ பொன்னம்பல சிவம்‌ வேண்ட வடலூர்‌ சத்திய ஞான சபை 
திருப்பணியில்‌ கிருபானந்த வாரியார்‌ சுவாமிகளுக்கு துணை நின்றார்‌. 


15. திருக்கண்டீசுவரர்‌ கோயில்‌ திருப்பணிகளும்‌, குடமுழுக்கும்‌ நடத்தினார்‌. 


16. நெல்லை ஆட்சியராக இருந்த சுப்பையா பிள்ளை (கிபி 1954 - 1958) 
கருப்பூந்துறையில்‌ 21 செண்ட்‌ புறம்போக்கு நிலத்தை அடிகளார்க்கு பட்டா 
போட்டு கொடுத்தார்‌. அவ்விடத்தில்‌ "காயகல்ப சாதனாலயம்‌" எனும்‌ குடில்‌ 
அமைத்து தங்கினார்‌. பூந்தோட்டமும்‌ அமைத்தார்‌. மேலும்‌ பஞ்சாட்சர 
வேள்வி நவகுண்ட வேள்விகளை அவ்விடத்தில்‌ நடத்தினார்‌. 
பன்னருஞ்‌ செந்தமிழ்‌ நாட்டின்‌ முழுது கண்ட ராம 
பாண்டியனும்‌) நெடுமாற பாண்டியனும்‌) நெல்லை 
நன்னகர்‌ ஆலய முழுக்கத்‌ திரண்ட கருங்கல்லால்‌ 
நல மிகு சித்திர வேலை நனி செய்து அருளுறல்‌ போல்‌ 
பன்னியரோடு உற்ற திருப்பணி ஆறுமுகத்தோன்‌ 
பணிவிடைகள்‌ பல செய்து பணிந்து உள்ளம்‌) மகிழ்ந்து 
பொன்‌ அவிர்‌ மாதவம்‌ புரியும்‌ அமாவாசை முனிவன்‌ 
போல்‌ ஒருவன்‌ இந்நாளில்‌ பொலிவுறுதல்‌ அரிதே. 
- கோபாலை ச. சண்முகதாச பிள்ளை 
முற்றும்‌ 
துணை நூல்கள்‌ : 
1. ஏழை அமாவாசை பரதேசி அவர்கள்‌ சரிதம்‌ - சீ. தொ. அய்யாதுரை 
முதலியார்‌ 


2. திருப்பணி ஆறுமுக நயினார்‌ பிள்ளைத்தமிழ்‌ சிறப்பு பாயிரம்‌ 
3. அடிகளாரின்‌ உறவினர்கள்‌ கூறிய தகவல்‌ 


